௮ பதேசரம்கள்‌ 


1. மூல உபதேசம்‌, 2. அஸ்திபார உபதேசம்‌, 3. பரிழரண உபதேசம்‌. 


. மூல உபதேசம்‌ 

இ£யசு கிறிஸ்துவப்‌ பற்றிய (மூல உபதேசங்கள்‌. 

ஆகையால்‌, கீறிஸ்துவைப்பற்றிச்‌ சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம்விட்டு, செத்த 
கிரியைகளுக்கு நீங்கலாகும்‌ மனந்திரும்புதல்‌, தேவன்பேரில்‌ வைக்கும்‌ விசுவாசம்‌, 
கற்நானங்களுக்கடுத்த உபதேசம்‌, கைகளை வைக்குதல்‌, மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்‌, 
நித்திய நிபாயத்தர்ப்பு என்பவைகளாகிய  அஸ்திபாரத்தை மறுபடியும்‌ போடாமல்‌, 
பூரணராகும்படி கடந்துபோவோமாக. (எபி 6:1,2) 


1. கிறிஸ்துவின்‌ தெய்வத்துவம்‌ 

11. கிறிஸ்துவின்‌ மரை அவதாரம்‌ 

[11. கிறிஸ்துவின்‌ கிரியைகள்‌ மற்றும்‌ அலுவல்கள்‌ 
IV. கிறிஸ்துவின்‌ இரண டாம்‌ வருகை 


ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த வேதாகமத்தின்‌ மையக்கருத்தாக இருக்கிறார்‌. 
நாம்‌ அவருடைய தெய்வத்துவம்‌, மனுஅவுதாரம்‌, அவரது கிரியைகள்‌ அலுவல்கள்‌ மற்றும்‌ 
அவரின்‌ இரண்டாம்வருகையைக்‌ குறித்துப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. 


1. அவரீன்‌ தெய்வத்துவம்‌. 


௮. எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌ (இ6ய௪ு) தேவன்‌ ஒருவார. 
அவர்‌ அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின பேறுமானவர்‌, 


ஏனென்றால்‌ அவருக்குள்‌ சகலமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது; பரலோகத்திலுள்ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும்‌ காணப்படாதவைகளுமான சகல 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, கர்த்தத்துவங்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, 
சகலமும்‌ அவரைக்கொண்டும்‌, அவருக்கென்றும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது. 


அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநுற்கிறது. (கொலோ 1:15-17) 
சூ. இயேசு மெய்யான தேவனும்‌ நித்திய 8வனுமாயிருக்கிறார்‌. 


அன்றியும்‌, நாம்‌ சத்தியமுள்ளவரை அறிந்துகொள்வதற்குத்‌ தேவனுடைய குமாரன்‌ வந்து 
நமக்குப்‌ புத்தியைத்‌ தந்திருக்கிறாரென்றும்‌ அறிவோம்‌; அவருடைய குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும்‌ இருக்கிறோம்‌; இவரே மெய்யான தேவனும்‌ 
நிக்தியஜீவனுமாயிருக்கறார்‌. (1யோவான்‌ 5:20) 


த. இ£யசு தவளாகத்‌ தன்னை வெளிப்படுத்துகிறார்‌. 


தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு, இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும்‌ திரும்பிவரக்‌ 
காணோமே என்று சொல்லி, (லூக்கா 17:18) 


ஈ.. 8தவள்‌ மாம்சத்தில்‌ வெளிப்பட்டார்‌. 


அன்றியும்‌, தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும்‌ ஒப்புக்கொள்ளுகிறபடியே 
மகாமேன்மையுள்ளது. தேவன்‌ மாம்சத்திலே வெளிப்பட்டார்‌, ஆவியிலே நீதியுள்ளவரென்று 
விளங்கப்பட்டார்‌, தேவதூதர்களால்‌ காணப்பட்டார்‌, புறஜாதிகளிடத்தில்‌ பிரசங்கிக்கப்பட்டார்‌, 
உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்‌, மகிமையிலே ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. (1 திமோ 3:16) 
௨. 6நவள்‌ நம்‌்மோடிருக்கிறார்‌. 


அவன்‌: இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌; அவருக்கு 
இம்மானுவேல்‌ என்று பேரிடூுவார்கள்‌ என்று சொன்னான்‌. இம்மானுவேல்‌ என்பதற்குத்‌ தேவன்‌ 
நம்மோடிருக்கிறார்‌ என்று அர்த்தமாம்‌. (மத்‌ 1:23) 

ஊ. இயேசு நானே மேசியா என்றார்‌. 

அந்த ஸ்திரீ அவரை நோக்கி: கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார்‌ என்று அறிவேன்‌, 
அவர்‌ வரும்போது எல்லாவற்றையும்‌ நமக்கு அறிவிப்பார்‌ என்றாள்‌. 

அதற்கு இயேசு: உன்னுடனே பேசுகிற நானே அவர்‌ என்றார்‌. (யோவான்‌ 4:25,26) 


௭. இயசுவ பிதா தவன்‌ எண்கிறார்‌. 


தேவதூதரைக்குறித்தோ: தம்முடைய தூதர்களைக்‌ காற்றுகளாகவும்‌, தம்முடைய 
ஊழியக்காரரை அக்கினி ஜாவாலைகளாகவும்‌ செய்கிறார்‌ என்று சொல்லியிருக்கிறது. 
குமாரனை நோக்கி: தேவனை, உம்முடைய சிங்காசனம்‌ என்றென்றைக்குமுள்ளது, 
உம்முடைய ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. (எபி 1:7,8) 


நீர்‌ நீதியை விரும்பி, அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர்‌; ஆதலால்‌, தேவனே, உம்முடைய 
தேவன்‌ உமது தோழரைப்‌ பார்க்கிலும்‌ உம்மை ஆனந்த தைலத்தினால்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌ என்றும்‌; (சங்‌ 45:6,7 எபி 1:9) 


ஏ. தவனும்‌ பரிசுத்த ஆவியானவரும்‌ ஜ8யசுயவக்‌ குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும்‌ இரத்தத்தினாலும்‌ வந்தவர்‌; ஜலத்தினாலே 
மாத்திரமல்ல, ஜலத்தினாலும்‌ இரத்தத்தினாலும்‌ வந்தவர்‌. ஆவியானவர்‌ சத்தியமாகையால்‌, 
ஆவியானவரே சாட்கிகொடுக்கிறவர்‌. 

(பரலோகத்தில்‌ சாட்சியிடநீகிறவர்கள்‌ மூவர்‌, பிதா, வார்த்தை, பரிசுத்தஆவி என்பவர்களே, 
இம்மூவரும்‌ ஒன்றாயிருக்கிறார்கள்‌; பூலோகத்திலே) சாட்சியிடுகிறவைகள்‌ மூன்று, ஆவி, 
ஜலம்‌, இரத்தம்‌ என்பவைகளே, இம்மூன்றும்‌ ஒருமைப்பட்டிருக்கிறது. 

நாம்‌ மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால்‌, அதைப்பார்க்கிலும்‌ தேவனுடைய சாட்சி 
அதிகமாயிருக்கிறது; தேவன்‌ தமது குமாரனைக்குறித்துக்‌ கொடுத்த சாட்சி இதுவே. 
தேவனுடைய குமாரனிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவன்‌ அந்தச்‌ சாட்சியைத்‌ தனக்குள்ளே 
கொண்டிருக்கிறான்‌; தேவனை விசுவாசியாதவனோ, தேவன்‌ தம்முடைய குமாரனைக்குறித்துக்‌ 
கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால்‌, அவரைப்‌ பொய்யராக்குகிறான்‌. 

தேவன்‌ நமக்கு நித்தியஜீவனைத்‌ தந்திருக்கிறார்‌, அநத ஜீவன்‌ அவருடைய குமாரனில்‌ 
இருக்கற்தென்பதே அந்தச்‌ சாட்சியாம்‌. (யோவான்‌ 5:6-11) 

சத்தியஆவியாகிய அவர்‌ வரும்போது, சகல சத்தியத்திற்குள்ளும்‌ உங்களை நடத்துவார்‌; 
அவர்‌ தம்முடைய சுயமாய்ப்‌ பேசாமல்‌, தாம்‌ கேள்விப்பட்டவைகள்‌ யாவையுஞ்சொல்லி, 
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்‌. 

அவர்‌ என்னுடையதில்‌ எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால்‌ என்னை மகிமைப்படுத்துவார்‌. 
பிதாவினுடையவைகள்‌ யாவும்‌ என்னுடையவைகள்‌; அதினாலே அவர்‌ என்னுடையதில்‌ எடுத்து 
உங்களுக்கு அறிவிப்பார்‌ என்றேன்‌. 


நான்‌ பிதாவினிடத்திற்குப்‌ போகிறபடியினால்‌ கொஞ்சக்காலத்திலே என்னைக்‌ 
காணாதிருப்பீர்கள்‌, மறுபடியும்‌ கொஞ்சக்காலத்திலே என்னைக்‌ காண்பீர்கள்‌ என்றார்‌. 
(யோவான்‌ 16:13-15) 


1. இ£யசுலே ஆளர்டவர்‌. 

பழைய ஏற்பாட்டிலே தேவன்‌ மோசேயிடம்‌ “இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌” என்றார்‌. இந்த 
நாமம்‌ இயேசுவின்‌ மூலமாக அவரது தெய்வத்துவத்தை வழியுறுத்தும்படி அடிக்கடி 
பயன்படுத்தப்பட்டது. “நானே” என்ற வார்த்தையை அவர்‌ அடிக்கடி பயன்படூத்தும்போது, 
“நரன்‌ தேவன்‌” என்று வழியுறுத்துகிறார்‌. 

அதற்குத்‌ தேவன்‌: இருக்கிறவராக இருக்கிறேன்‌ என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன்‌ 
என்பவர்‌ என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்வாயாக என்றார்‌.யாத்‌ 3:14) 


இயேசு மனிதனாயிருக்கும்‌ போது பேசினதும்‌, மனீதனாயீருக்கும்‌ போது ஆவியின்‌ நிலையில்‌ 
பேசினதும்‌. 

1.1. நானே அப்பம்‌. 

நான்‌ வானத்திலிருந்து வந்த அப்பம்‌ (யோவான்‌ 6:41) 

ஜீவ அப்பம்‌ நரனே. (யோவான்‌ 6:48) 


1.2. நாள்‌ உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறள்‌. 

இயேசு ஜனங்களை நோக்கி: நரன்‌ உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்‌, என்னைப்‌ 
பின்பற்றுகிறவன்‌ இருளிலே நடவாமல்‌ ஜீவஒளியை அடைந்திருப்பான்‌ என்றார்‌.(யோ. 8:12) 
நான்‌ உலகத்திலிருக்கையில்‌ உலகத்துற்கு ஒளியாயிருக்கிறேன்‌ என்றார்‌. (யோவான்‌ 9:5) 
என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவனெவனும்‌ இருளில்‌ இராதபடிக்கு, நான்‌ உலகத்தில்‌ 
ஒளியாக வந்தேன்‌. (யோவான்‌ 12:46) 


1.3. நா ஆருகளுக்கு வாசல்‌. 

ஆதலால்‌ இயேசு மறுபடியும்‌ அவர்களை நோக்கி: தானே ஆடுகளுக்கு வாசல்‌ என்று 
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. (யோவான்‌ 10:7) 

நானே வாசல்‌, என்‌ வழியாய்‌ ஒருவன்‌ உட்பிரவேசித்தால்‌, அவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌, அவன்‌ 
உள்ளும்‌ புறம்பும்‌ சென்று, மேய்ச்சலைக்‌ கண்டடைவான்‌. (யோவான்‌ 10:9) 

1.4. நா£ள நல்ல மேய்ப்பன்‌. 

நானே நல்ல மேய்ப்பன்‌; நல்ல மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காகத்‌ தன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கிறான்‌. 
(யோவான்‌ 10:11) 

நானே நல்ல மேய்ப்பன்‌; பிதா என்னை அறிந்திருக்கிறதுபோலவும்‌, நான்‌ பிதாவை 
அறிந்திருக்கிறதுபோலவும்‌, (யோவான்‌ 10:14) 

1.5. நானே உயிர்த்தெழுதவும்‌ சீவனுமாயிருக்கி£றன்‌. 

இயேசு அவளை நோக்கி: நானே உயிர்த்தெழுதலும்‌ ஜீவனமாயிருக்கிறேன்‌, என்னை 
விசுவாசிக்கிறவன்‌ மரித்தாலும்‌ பிழைப்பான்‌; (யோவான்‌ 11:25) 


திருடன்‌ திருடவும்‌ கொல்லவும்‌ அழிக்கவும்‌ வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும்‌ வரான்‌. 
நானோ அவைகளுக்கு ஜீவன்‌ உணிடாயிருக்கவும்‌, அது பரிபூரணப்படவும்‌ வந்தேன்‌. 
(யோவான்‌ 10:10) 


1.6. நானைவழி. 

அதற்கு இயேசு: நானே வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌; என்னாலேயல்லாமல்‌ 
ஒருவனும்‌ பிதாவினிடத்தில்‌ வரான்‌. (யோவான்‌ 14:6) 

அவன்‌ தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டபின்‌, அவைகளுக்கு முன்பாக 
நடந்துபோகிறான்‌, ஆடுகள்‌ அவன்‌ சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால்‌ அவனுக்குப்‌ 
பின்செல்லுகிறது. (யோவான்‌ 10:4) 


1.7. நாள்‌ மெய்யான திராட்சச்ிசடி. 


நான்‌ மெய்யான துராட்சச்செடி, என்‌ பிதா திராட்சத்தோட்டக்காரர்‌. (யோவான்‌ 15:1) 

நானே துிராட்சச்செடி, நிங்கள்‌ கொழகள்‌. ஒருவன்‌ என்னிலும்‌ நான்‌ அவனிலும்‌ நிலைத்‌ 
திருந்தால்‌, அவன்‌ மிகுந்த கனிகளைக்‌ கொடுப்பான்‌; என்னையல்லாமல்‌ உங்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யக்கூடாது. (யோவான்‌ 15:5) 


1.8. நூன்‌. 

நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ இருக்கிறேன்‌; என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; அப்பொழுது, உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌.(மத்தேயு 11:29) 

என்னுடையதை என்‌ இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரமில்லையா? நாண்‌ 


தயாளனாயிருக்கிறபடியால்‌, நீ வன்கண்ணனாயிருக்கலாமா என்றான்‌. (மத்தேயு 20:15) 

நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டயாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு 
உபதேசம்பண்ணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நரன்‌ 
உங்களுடனைகூட இருக்கிறேன்‌ என்றார்‌. ஆமென்‌. (மத்தேயு 28:20) 

அதற்கு அவர்களெல்லாரும்‌: அப்படியானால்‌, நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள்‌. 
அதற்கு அவர்‌: நீங்கள்‌ சொல்லுகிறபடியே தான்‌ அவர்தான்‌ என்றார்‌. (லூக்கா 22:70) 
பிதாவினால்‌ பரிசுத்தமாக்கப்பட்டும்‌, உலகத்தில்‌ அனுப்பப்பட்டும்‌ இருக்கிற நான்‌ என்னைத்‌ 
தேவனுடைய குமாரன்‌ என்று சொன்னதினாலே தேவதூஷணஞ்சொன்னாய்‌ என்று நீங்கள்‌ 
சொல்லலாமா? (யோவான்‌ 10:36) 

அப்பொழுது கர்த்தர்‌: எகிப்திலிருக்கிற என்‌ ஜனத்தின்‌ உபத்திரவத்தை தான்‌ பார்க்கவே 
பார்த்து, ஆளோட்டிகளினிமித்தம்‌ அவர்கள்‌ இடுகிற கூக்குரலைக்‌ கேட்டேன்‌, அவர்கள்‌ படுகிற 
வேதனைகளையும்‌ அறிந்திருக்கிறேன்‌. (யாத்தி 3:7) 

அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி: அப்படியானால்‌ நீ ராஜாவோ என்றான்‌. இயேசு 
பிரதியுத்தரமாக: நீர்‌ சொல்லுகிறபடி நான்‌ ராஜாதான்‌; சத்தியத்தைக்குறித்துச்‌ சாட்சிகொடூக்க 
நான்‌ பிறந்தேன்‌, இதற்காகவே இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌; சத்தியவான்‌ எவனும்‌ என்‌ சத்தம்‌ 
கேட்கிறான்‌ என்றார்‌. (யோவான்‌ 18:37) 

நான்‌ பரிசுத்தர்‌, ஆகையால்‌ நீங்களும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌ என்று எழுதியிருக்கிறதே. 

(1 பேதுரு 1:16) 

இருக்கிறவரும்‌ இருந்தவரும்‌ வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர்‌: நான்‌ 
அல்பாவும்‌, ஓமெகாவும்‌, ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறேன்‌ என்று திருவுளம்பற்றுகிறார்‌. 

நான்‌ அவரைக்‌ கண்டபோது செத்தவனைப்போல அவருடைய பாதத்தில்விழுந்தேன்‌; 
அப்பொழுது அவர்‌ தம்முடைய வலதுகரத்தை என்மேல்வைத்து, என்னை நோக்கி: 
பயப்படாதே, நூன்‌ முந்தினவரும்‌ பிந்தினவரும்‌, உயிருள்ளவருமாயிருக்கிறேன; 


மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதோ, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; நான்‌ 
மரணத்திற்கும்‌ பாதாளத்திற்குமுரிய திறவுகோல்களை உடையவரயிீருக்கிறேன்‌. 
(வெளி 1:8,17,18) 

அன்றியும்‌, அவர்‌ என்னை நோக்கி: ஆயிற்று, நாண்‌ அல்பாவும்‌ ஓமெகாவும்‌, ஆதியும்‌ 
அந்தமுமாயிருக்கிறேன்‌. தாகமாயிருக்கிறவனுக்கு நான்‌ ஜீவத்தண்ணீரூற்றில்‌ இலவசமாய்க்‌ 
கொடுப்பேன்‌. (வெளி 21:6) 


2. “கிறிஸ்நுவவ தவகினன்று”” 6வதத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள ““தெய்வத்துவதன்மைகள்‌” 


கிறிஸ்துவின்‌ தெய்வத்துவமானது, கீறிஸ்துவே தேவன்‌ என்பதை சத்தியவேதம்‌ வெகு 
தெளிவாக கீழ்கண்ட சத்தியத்தின்‌ வழியாக தெளிவுபடுத்துகிறது. 


2.1. ஆதியானவர்‌ : கிறிஸ்து துவக்கமும்‌ முடிவுமில்லாதவர்‌. 


நார்‌ மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படி என்றென்றைக்கும்‌ ஆசாரியராயிருக்கிறீாா என்று 
கர்த்தர்‌ ஆணையிட்டார்‌; மனம்‌ மாறாமலுமிருப்பார்‌.(சங்‌ 110:4) 

நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படி நித்திய பிரதான 
ஆசாரியராய்‌ நமக்காக அந்தத்‌ திரைக்குள்‌ பிரவேசித்திருக்கிறார்‌. (எபி 6:20) 

இவன்‌ தகப்பனும்‌ தாயும்‌ வம்சவரலாறும்‌ இல்லாதவன்‌; இவன்‌ நாட்களின்‌ துவக்கமும்‌ 
ஜீவனின்‌ முடிவுமுடையவனாயிராமல்‌, தேவனுடைய குமாரனுக்கு ஓப்பானவனாய 
என்றென்றைக்கும்‌ ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான்‌. (எபி 7:3) 

ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை 
தேவனாயிருந்தது. 

அவர்‌ ஆதியிலே தேவனோடிருந்தார்‌. 

சகலமும்‌ அவர்‌ முலமாய்‌ உண்டாயிற்று; உண்டானதொன்றும்‌ அவராலேயல்லாமல்‌ 
உண்டாகவில்லை. (யோவான்‌ 1:1-3) 

பிதாவே, உலகம்‌ உண்டாகிறதற்குமுன்னேை உம்மிடத்தில்‌ எனக்கு உண்டாயிருந்த 
மகிமையினாலே இப்பொழுது நீர்‌ என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும்‌. (யோவான்‌ 17:5) 
அவர்‌ உலகத்தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, தமது மூலமாய்த்‌ 
தேவன்மேல்‌  விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்தக்‌ கடைசிக்‌ காலங்களில்‌ 
வெளிப்பட்டார்‌.(1பேது-1:20) 

அவரே சபையாகிய சரீரத்திற்குத்‌ தலையானவர்‌; எல்லாவற்றிலும்‌ முதல்வராயிருக்கும்படி, 
அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர்‌. (கொலோ-1:18) 

இருக்கறவரும்‌ இருந்தவரும்‌ வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர்‌: நான்‌ 
அல்பாவும்‌, ஓமெகாவும்‌, ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறேன்‌ என்று திருவுளம்பற்றுகிறார்‌. 
மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதோ, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; நான்‌ 
மரணத்திற்கும்‌ பாதாளத்திற்குமுரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன்‌. (வெளி-1:8,18) 
அன்றியும்‌, அவர்‌ என்னை நோக்கி: ஆயிற்று, நாண்‌ அல்பாவும்‌ ஓமெகாவும்‌, ஆதியும்‌ 
அந்தமுமாயிருக்கிறேன்‌. தாகமாயிருக்கிறவனுக்கு நான்‌ ஜீவத்தண்ணீரூற்றில்‌ இலவசமாய்க்‌ 
கொடுப்பேன்‌. (வெளி-21:6) 


நான்‌ அல்பாவும்‌ ஓமெகாவும்‌, ஆதியும்‌ அந்தமும்‌, முந்தினவரறாும்‌ பிந்தினவருமாயிருக்கிறேன்‌. 
(வெளி-22:13) 


2.2. அவர்‌ சர்வவியாபி : அவர்‌ அவருடைய ஊழியக்காரர்கள்‌ யாவருடறும்‌ எங்கும்‌ வியாபித்திருக்கிறவர்‌. 


நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டயாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு 
உபதேசம்பண்ணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ முடிவுயரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ 
உங்களுடனேைகூட இருக்கிறேன்‌ என்றார்‌. ஆமென்‌. (மத்தேயு 28:20) 


அதற்கு இயேசு: ஸ்திரீயே, நான்‌ சொல்லுகிறதை நம்பு, நீங்கள்‌ இந்த மலையிலும்‌ 
எருசலேமிலும்மாத்திரமல்ல, எங்கும்‌ பிதாவைத்‌ தொழுதுகொள்ளுங்‌ காலம்‌ வருகிறது. 
(யோவான்‌ 4:21) 


நான்‌ பிதாவிலும்‌, பிதா என்னிலும்‌ இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான்‌ 
உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என்‌ சுயமாய்ச்‌ சொல்லவில்லை; எனனீடத்தில்‌ 
வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்தக்‌ கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்‌. 


நான்‌ பிதாவிலும்‌ பிதா என்னிலும்‌ இருக்கிறதை நம்புங்கள்‌; 


அவர்களெல்லாரும்‌ ஒன்றாயிருக்கவும்‌, பிதாவே, நீர்‌ என்னை அனுப்பினதை உலகம்‌ 
விசுவாசிக்கிறதற்காக, நர்‌ என்னிலேயும்‌ நான்‌ உம்மிலேயும்‌ இருக்கிறது போல 
அவர்களெல்லாரும்‌ நம்மில்‌ ஒன்றாயிருக்கவும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 


இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: ஒருவன்‌ என்னில்‌ அன்பாயிருந்தால்‌, அவன்‌ என்‌ 
வசனத்தைக்‌ கைக்கொள்ளுவான்‌, அவனில்‌ என்‌ பிதா அன்பாயிருப்பார்‌; தரங்கள்‌ 
அவனிடத்தில்‌ வந்து அவனோடே வாசம்பண்ணுவோம்‌. (யோவான்‌14:10,11,21,23) 


மறுபடியும்‌ எட்டுநாளைக்குப்பின்பு அவருடைய சீஷர்கள்‌ வீட்டிக்குள்ளே இருந்தார்கள்‌; 
தோமாவும்‌ அவர்களுடனேகூட இருந்தான்‌; கதவுகள்‌ பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு 
வந்து நடுவே நின்று: உங்களுக்குச்‌ சமாதானம்‌ என்றார்‌. (யோவான்‌ 20:26) 

மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதின்மேல்‌ உன்‌ ஆடுகளையும்‌ உன்‌ 
மாடுகளையும்‌ சர்வாங்க தகனபலியாகவும்‌ சமாதானபலியாகவும்‌ செலுத்துவாயாக; நூன்‌ என்‌ 
நாமத்தைப்‌ பிரஸ்தாபப்படுத்தும்‌ எநத ஸ்தானத்திலும்‌ உன்னிடத்தில்‌ வநது, உன்னை 
ஆசீர்வதிப்பேன்‌. (யாத்‌ 20:24) 

எல்லாருக்கும்‌ ஒரே தேவனும்‌ பிதாவும்‌ உண்டு; அவர்‌ எல்லார்மேலும்‌, எல்லாரோடும்‌, 
உங்கள்‌ எலீிலாருக்குள்ளும்‌ இருக்க்வர்‌.(எபே 4:6) 


2.3. அவர்‌ சர்வவல்லவர்‌:- அவர்‌ வரம்பற்ற வல்லமையுள்ளவர்‌. 


மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதோ, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; நான்‌ 
மரணத்திற்கும்‌ பாதாளத்திற்குமுரிய திவுகோல்களை உடையனரயிருக்கிறேன்‌. (வெளி 1:18) 
அப்பொழுது இயேசு சமீபத்தில்‌ வந்து, அவர்களை நோக்கி: வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல 
அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டருக்கிறது. (மத்தேயு 28:18) 

அவருடைய வஸ்திரத்தின்‌ ஓரத்தையாகிலும்‌ அவர்கள்‌ தொடும்படி உத்தரவாகவேண்டூமென்று 
அவரை வேண்டிக்கொண்டார்கள்‌; தொட்ட யாவரும்‌ சொஸ்தமானார்கள்‌. (மத்‌ 14:36) 
அவர்களும்‌ மகா சத்தமிட்டு: அடிக்கப்பட்ட  ஆட்டுக்குட்டியானவா வல்லமையையும்‌ 
ஜசுவரியத்தையும்‌ ஞானத்தையும்‌ பெலததையும்‌ கனத்தையும்‌ மகிமையையும்‌ 
ஸ்தோத்திரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளப்‌ பாத்திரராயிருக்கிறார்‌ என்று சொன்னார்கள்‌. 
(வெளி 5:12) 

மேலும்‌ சகல துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரத்துக்கு ம்‌ தலைவராயிருக்கிற அவருக்குள்‌ 
நீங்கள்‌ பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள்‌.(கொலோசெயர்‌ 2:10) 


2.4. அவர்‌ சர்வஞானி :- அவர்‌ முற்றும்‌ அறிந்தவர்‌. 


மூன்றாந்தரம்‌ அவர்‌ அவனை நோக்கி: யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, நீ என்னை 
நேசிக்கிறாயா என்று அவர்‌ மூன்றாந்தரம்‌ தன்னைக்‌ கேட்டபடியினாலே, பேதுரு துக்கப்பட்ட௫: 


ஆண்டவரே, நர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்குறீர்‌, நான்‌ உம்மை நேசிக்கிறேன்‌ என்பதையும்‌ 
நர்‌ அறிவீர்‌ என்றான்‌. இயேசு: என்‌ ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்‌. (யோவான்‌ 21:17) 


அப்படியிருந்தும்‌, இயேசு எல்லாரையும்‌ அறுிந்திருந்தபடியால்‌, அவர்களை நம்பி 
இணங்கவில்லை. (யோவான்‌ 2:24) 


அப்படியிருந்தும்‌, தேவன்‌ நிர்ணயித்திருந்த  ஆலோசனையின்டியேயும்‌, அவருடைய 
முன்னறிவின்படியேயும்‌  ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள்‌ பிடித்து, 
அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில்‌ ஆணியடித்துக்‌ கொலைசெய்தீர்கள்‌. 
(அப்‌ 2:23) 


அவன்‌ கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லையென்றும்‌, அவருடைய 
மாம்சம்‌ அழிவைக்‌ காண்பதில்லையென்றும்‌ முன்னறிந்து, அவர்‌ உயிர்த்தெழுதலைக்குறித்து 
இப்படிச்‌ சொன்னான்‌. (அப்‌ 2:31) 


அந்தத்திலுள்ளவைகளை ஆதிமுதற்கொண்டும்‌, இன்னும்‌ செய்யப்படாதவைகளைப்‌ 
பூர்வகாலமுதற்கொண்டூம்‌ அறிவிக்கிறேன்‌; என்‌ ஆலோசனை நிலைநிற்கும்‌, எனக்குச்‌ 
சித்தமானவைகளையெல்லாம்‌ செய்வேன்‌ என்று சொல்லி, (ஏசாயா 46:10) 


2.5. அவர்‌ மாறாத தன்மையுமடயவர்‌ :- இ£யசு கிறிஸ்து எந்நாளும்‌ மாறாதவர்‌. 


இயேசுகிறிஸ்து நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவராயிருக்கிறார்‌. (எபிரெயர்‌ 13:8) 


நான்‌ கர்த்தர்‌, நான்‌ மாறாதவர்‌; ஆகையால்‌ யாக்கோபின்‌ புத்திரராகிய நீங்கள்‌ 
நிர்மூலமாகவில்லை. (மல்‌-3:6) 


பொய்‌ சொல்ல தேவன்‌ ஒரு மனிதன்‌ அல்ல; மனம்மாற அவர்‌ ஒரு மனுபுத்திரனும்‌ அலல; 
அவர்‌ சொல்லியும்‌ செய்யாதிருப்பாரா? அவர்‌ வசனித்தும்‌ நிறைவேற்றாதிருப்பாரா? (எண்‌-23:19) 


அன்றியும்‌, அவர்கள்‌ ஆணையில்லாமல்‌  ஆசாரியராக்கப்படுகிறார்கள்‌; இவரோ: நீர்‌ 
மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படி என்றென்றைக்கும்‌ ஆசாரியராயிருக்கிறீர்‌ என்று கர்த்தர்‌ 
ஆணையிட்டார்‌, மனம்‌ மாறாமலும்‌ இருப்பார்‌ என்று தம்முடனே சொன்னவராலே 
ஆணையோடே ஆசாரியரானார்‌. (எபி-7:20) 

இருக்கிறவரும்‌ இருந்தவரும்‌ வருஅிறவருமாகிப  சர்வவல்லமையுளள கர்த்தர்‌: நான்‌ 
அல்பாவும்‌, ஓமெகாவும்‌, ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறேன்‌ என்று திருவுளம்பற்றுகிறார்‌. 

அது: நாண்‌ அல்பாவும்‌ ஓமெகாவும்‌, முந்தினவரும்‌ பிந்தினவருமாயிருக்கிறேன்‌. நீ காண்கிறதை 
ஒரு புஸ்தகத்தில்‌எழுதி, ஆசியாவிலிருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, 
பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும்‌ பட்டணங்களிலுள்ள ஏழு சபைகளுக்கும்‌ அனுப்பு 
என்று விளம்பினது. 


நான்‌ அவரைக்‌ கண்டபோது செத்தவனைப்போல அவருடைய பாதத்தில்விழுந்தேன்‌; 
அப்பொழுது அவர்‌ தம்முடைய வலதுகரத்தை என்மேல்வைத்து, என்னை நோக்கி: 
பயப்படாதே, நான்‌ முந்தினவரும்‌ பிந்தினவரும்‌, உயிருள்ளவருமாயிருக்கிறேன்‌; 
மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதோ, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; நான்‌ 
மரணத்திற்கும்‌ பாதாளத்திற்குமுரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன்‌. 
(வெளி 1:8,11,17,18) 


3. கிறிஸ்துவினால்‌ நிறைவேற்றப்பட்ட துவனுடைய கிரியயகள்‌. 
8.1. பஅில£ர சகலத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
அவர்‌ அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின பேறுமானவர்‌. 


ஏனென்றால்‌ அவருக்குள்‌ சகலமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது; பரலோகத்திலுள்ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும்‌ காணப்‌ படாதவைகளுமான சகல 


வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, கர்த்தத்துவங்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, 
சகலமும்‌ அவரைக்கொண்டும்‌, அவருக்கென்றும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது. (கொலோ 1:15,16) 
சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று உண்டானதொன்றும்‌ அவராலேயல்லாமல்‌ 
உண்டாகவில்லை. 

அவர்‌ உலகத்தில்‌ இருந்தார்‌, உலகம்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று, உலகமோ அவரை 
அறியவில்லை. (யோவான்‌ 1:3,10) 

இயேசுகிறிஸ்துவைக்கொண்டு எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள்‌ 
முதல்‌ மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று, எல்லாருக்கும்‌ 
வெளிப்படையாகக்‌ காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. (எபே 
3:11) 

இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌; இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. (எபிரெ 1:2) 

விசுவாசத்தினாலே நாம்‌ உலகங்கள்‌ தேவனுடைய வார்த்தையினாலே 
உண்டாக்கப்பட்ட தெணும்‌, இவ்விதமாய்‌, காணப்படுகிறவைகள்‌ தோன்றப்படுகிறவைகளால்‌ 
உண்டாகவில்லையென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌. (எபி 11:3) 

குறிப்பு :- இயேசு சர்வசிருஷ்டிக்கும்‌ முந்தினவராகையால்‌ இவரைக்கொண்டு தேவன்‌ எல்லாவற்றையும்‌ 
உண்டாக்கினார்‌. 


3.2. அவர்‌ சர்வத்தையும்‌ தாங்குகிறவர்‌. 

அவர்‌ அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின பேறுமானவர்‌. 
ஏனென்றால்‌ அவருக்குள்‌ சகலமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது; பரலோகத்திலுள்ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும்‌ காணப்படாதவைகளுமான சகல 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, கர்த்தத்துவங்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, 
சகலமும்‌ அவரைக்கொண்டும்‌, அவருக்கென்றும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது. 

அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநுற்கிறது. (கொலோ 1:15-17) 
இவர்‌ அவருடைய மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய தன்மையின்‌ சொரூபமுமாயிருந்து, 
சர்வத்தையும்தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கு கறவராம்‌, தம்மாலேதாமே 
நம்முடைய பாவங்களை நீக்கும்‌ சுத்திகரிப்பை உண்டுபண்ணி, உன்னதத்திலுள்ள 
மகத்துவமானவருடைய வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌. (எபி 1:3) 


3.3. அவர்‌ தாமே மரிந்தோரிலிருந்து எழுந்தவர்‌. 


இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: இந்த ஆலயத்தை இழித்துப்‌ போடுங்கள்‌, மூன்று 
நாளைக்குளளே இதை எழுப்புவேன்‌ என்றார்‌. (யோவான்‌ 2:19) 

அவர்‌ மரித்தோரிலிருந்தெழுப்பினவரும்‌, இனிவரும்‌ கோபாக்கினையினின்று நம்மை நீங்கலாக்கி 
இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை 
நீங்கள்‌ எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறதையும்‌, அறிவிக்கிறார்களே. (1 தெச 1:10) 


3.3. (1) பிதா அவனர மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌. 


தேவன்‌ அவருடைய மரண உயபாதிகளின்‌ கட்டை அவிழ்த்து), அவரை எழுப்பினார்‌. அவர்‌ 
மரணத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கக்கூடாதிருந்தது. 

அவன்‌ தீர்கதரிசியாயிருந்து: உன்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன்‌ 
சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்பப்பண்ணுவேன்‌ என்று தேவன்‌ தனக்குச்‌ 
சத்தியம்பண்ணினதைஅறிந்தபடியால்‌, 

அவன்‌ கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லையென்றும்‌, அவருடைய 
மாம்சம்‌ அறிவைக்‌ காண்பதில்லையென்றும்‌ முன்னறிந்து, அவர்‌ உயிர்த்தெழுதலைக்குறித்து 
இப்படிச்‌ சொன்னான்‌. 


இந்த இயேசுவைத்‌ தேவன்‌ எழுப்பினார்‌; இதற்கு நாங்களெல்லாரும்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌. 
(அப்‌ 2:24,30-32) 

தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌. 

தம்முடனே கூடக்‌ கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்குப்‌ போனவர்களுக்கு அவர்‌ அநேகநாள்‌ 
தரிசனமானார்‌; அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்குச்‌ சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 

நீர்‌ என்னுடைய குமாரன்‌, இன்று நான்‌ உம்மை ஜெறிப்பித்தேன்‌ என்று இரண்டாம்‌ 
சங்கீதத்தில்‌ எழுதியிருக்கிறபடியே, 

இயேசுவை எ<ழுப்பினதினாலே தேவன்‌ நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச்செய்த 
வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார்‌ என்று 
நாங்களும்‌ உங்களுக்குச்‌ சுவிசேஷமாய்‌ அறிவிக்கிறோம்‌. (அப்‌ 13:30-33) 

என்னவென்றால்‌, கர்த்தராகிய இயேசுவை நீ உன்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன்‌ 
அவரை மரித்தோரிவிருந்து எழுப்பினாரென்று உன்‌ இருதயத்திலே விசுவாசித்தால்‌ 
இரட்சிக்கப்படுவாய்‌. (ரோமர்‌ 10:9) 


3.3. (2) பரிசுத்த ஆவியானவர்‌ கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌. 


தேவனுடைய ஆவி உங்களில்‌ வாசமாயிருந்தால்‌, நங்கள்‌ மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல்‌ 
ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள்‌. கிறிஸ்துவின்‌ ஆவியில்லாதவன்‌ அவருடையவனல்ல. 
மேலும்‌ கிறிஸ்து உங்களிலிருந்தால்‌ சரீரமானது பாவத்தினிமித்தம்‌ மரித்ததாயும்‌, ஆவியானது 
நீதியினிமித்தம்‌ ஜீவனுள்ளதாயும்‌ இருக்கும்‌. 

அன்றியும்‌ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவ உங்களில்‌ 
வாசமாயிருந்தால்‌, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்‌ உங்களில்‌ வாசமாயிருக்கிற 
தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள்‌ சரீரங்களையும்‌  உயிர்ப்பிப்பார்‌. 
(ரோமர்‌ 8:9-11) 


